தமிழ்நாடு அரசு 

2017 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை: ரூ . 1 . 60 காசு . 


கு 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- - 
சுதா 
THE 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மயே வெல் 


வல்லும் 


எண் 46 ] 


சென்னை , புதன்கிழமை , நவம்பர் 15 , 2017 
ஐப்பசி 29, ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2048 


பகுதி II - பிரிவு 1(a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை ) எண் 145 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( M2 ) த் துறை , 31 ஆகஸ்டு 2017.) 


1948 - ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 63/1948 ) 112 - ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு 1950 - ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் விதிகளில் செய்யக்கருதியுள்ள , கீழ்காணும் திருத்தங்களின் வரைவு 
மேற்சொன்ன சட்டத்தின் 115 - ஆம் பிரிவில் கோரியுள்ளவாறு அதனால் பாதிக்கக்கூடிய அனைவரின் தகவலுக்காக , இதனால் 
வெளியிடப்படுகிறது . 


2 . இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் முடிவடைந்தப் பின்னர் , 
இந்த வரைவுத் திருத்தங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன கால அளவு 
முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் , வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு 
பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை எதேனுமிருப்பின் , அவை 47/1 , சிட்கோ 
தொழிற்பேட்டை , கிண்டி , சென்னை - 600 032 - இல் உள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநர் வாயிலாக அரசு 
முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு 
இருபடிகளில் அனுப்பி வைக்கவேண்டும் . 


வரைவுத் திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளில் , 


(1) 3 - ஆம் விதியின் துணை விதி (2)- இல் "படிவம் எண் 1 - இல் மூன்று படிகளில் " , என்ற சொற்றொடருக்குப் " பதிலாக 
" தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் வாயிலாக படிவம் எண் 1 - இல் " , என்ற 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


( 2 ) 4 - ஆம் விதியின் 


(a ) துணை விதி (2) - இல் , " படிவம் எண் 2 - இல் மூன்று படிகளில் ", என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " தொழிலகப் 
பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் வாயிலாக படிவம் எண் 2 - இல் " , என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


DTP - III -1(a)(T- Sup ) - 46 


[ 1 ] | 


( b ) துணை விதி (3) - இல் , " வட்டார தொழிற்சாலைகளின் துணைத் தலைமை ஆய்வாளர் " என்ற சொற்றொடருக்குப் 
பின்னர் , " அல்லது தொழிலகப் " பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் வாயிலாக , "இணைய வழி 
தொகை செலுத்துதலின் பேரில் " என்ற சொற்றொடர் சேர்க்கப்பட வேண்டும் . 


( c ) துணை விதி ( 6A ) - இல் , " தொடர்ச்சியான ஐந்து ஆங்கில ஆண்டுகள் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" தொடர்ச்சியான பத்து ஆங்கில ஆண்டுகள் " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


( 3 ) 6 - ஆம் விதியின் , துணை விதி (2) - இல் " வட்டார தொழிற்சாலைகளின் துணைத் தலைமை ஆய்வாளர் " என்ற 
சொற்றொடருக்குப் பின்னர் , அல்லது தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் வாயிலாக , 
இணைய வழி தொகை செலுத்துதலின் பேரில் என்ற சொற்றொடர் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


(4 ) 7 - ஆம் விதியின் 


( a ) துணை விதி (2) - இல் "படிவம் எண் 2 - இல் மூன்று படிகளில் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " தொழிலகப் பாதுகாப்பு 
மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் வாயிலாக படிவம் எண் 2 - இல் ," சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட 
வேண்டும் . 


( b ) (3) - ஆம் துணை விதியின் , இரண்டாவது வரம்பு நிபந்தனையில் , " தொடர்ச்சியான ஐந்து ஆங்கில ஆண்டுகள் ," என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக , " தொடர்ச்சியான பத்து ஆங்கில ஆண்டுகள் " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


(5 ) 11 - ஆம் விதியின் துணை விதி (1)- இல் , " வட்டார தொழிற்சாலைகளின் துணைத் தலைமை ஆய்வாளர் " என்ற 
சொற்றொடருக்குப் பின்னர் , அல்லது தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் வாயிலாக , 
" இணைய வழி தொகை செலுத்துதலின் பேரில் " என்ற சொற்றொடர் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


( 6) 56 - B - ஆம் விதியில் , 


(a ) துணை விதி (1) - இல் " தொழிற்சாலைகளின் துணைத் தலைமை ஆய்வாளர் " என்ற சொற்றொடருக்குப் பின்னர் , 
" தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் வாயிலாக ," என்ற சொற்றொடர் சேர்த்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . 


( b ) துணை விதி (3)- இல் , " தொழிற்சாலைகளின் துணைத் தலைமை ஆய்வாளர் " என்ற சொற்றொடருக்குப் பின்னர் , அல்லது 
" தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் வாயிலாக , இணைய வழி தொகை செலுத்துதலின் 
பேரில் " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


(7 ) 100 - ஆம் விதியில் , " ஒவ்வொரு தொழிற்சாலையின் மேலாளர் கீழ்காணும் கணக்கு விவர அறிக்கைகளை ஆய்வாளரிடம் 
அளிப்பார் அவையாவன" என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " ஒவ்வொரு தொழிற்சாலையின் மேலாளர் , கீழ்காணும் கணக்கு விவர 
அறிக்கைகளை , தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் வாயிலாக ஆய்வாளரிடம் 
அளிப்பார் அவையாவன: - " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


(8 ) படிவம் எண் 22 - இல் , 


( a ) 11 - ஆம் பகுதியின் துணைப் பகுதிகள் (1) மற்றும் ( 1) இல் " மாதமொன்றுக்கு ரூ . 18,000/ - க்கு மேற்படாமல் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக , "1936 ஆம் ஆண்டு , ஊதியங்கள் வழங்கல் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 4/ 1936 ) 1 - ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (6 ) உட் பிரிவின் கீழ் மத்திய அரசால் குறிப்பிடப்பட்ட மாதாந்திர ஊதியங்களுக்கு மேற்படாமல் " என்ற சொற்றொடர் 
முறையே அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


( b ) 13 - ஆம் பகுதிக்குப் பின்னர் , பின்வரும் பகுதிகள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் அதாவது : 


"14 . மாநிலங்களுக்கிடையே புலம் பெயர்ந்த தொழிலாளர்கள் 


ஒப்பந்ததாரர்களின் பெயர் மற்றும் முகவரி 


ஒப்பந்த கால அளவு 


பணியின் தன்மை 


ஒவ்வொரு ஒப்பந்ததாரரால் பணியமர்த்தப்பட்டுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பெருமளவு எண்ணிக்கை 


பணிபுரிந்த நாட்களின் எண்ணிக்கை 


பணிபுரிந்த மனித உழைப்பு நாட்களின் எண்ணிக்கை 


15 . தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தர நிலையை வழங்குதல் 


தொழிற்சாலையில் பணியமர்த்தப்பட்டுள்ள தொழிலாளர்களின் மொத்த எண்ணிக்கை 


டிசம்பர் மாதம் 31 - ஆம் நாளுடன் முடிவடைந்த ஆங்கில ஆண்டில் 480 நாட்கள் பணிக்காலம் நிறைவு செய்தும் பணி 
நிரந்தரம் செய்யப்படாத தொழிலாளர்களின் எண்ணிக்கை 


டிசம்பர் மாதம் 31 - ஆம் நாளுடன் முடிவடைந்த ஆங்கில ஆண்டில் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட தொழிலாளர்களின் 
எண்ணிக்கை 


ஜனவரி 1 அன்றுள்ளவாறாக , பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டிய தொழிலாளர்களின் எண்ணிக்கை 


காலதாமதத்திற்கான காரணங்கள் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் , 
( முழு கூடுதல் பொறுப்பு). 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் , 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


